Kerala Gazette No . 48 dated 3rd December , 2013 . 
PART I 


Section iii 


சம் 


GOVERN 


RNMENT OF 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல்- டி ) துறை 
அறிக்கை 

2013 ஜனவரி 15 
எண் 18411 /ச . இ . டி . 3/ 2012 /சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1934 பௌஷம் 25 . 


2013 ஜனவரி 14ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரிக்கப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2013 - ன் அவசரச்சட்ட 


ம் எண் 18 


2013 - ன் கேரள மாநில இளையோர்குழு அவசரச்சட்டம் 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி மூன்றாவது ஆண்டில் கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 


இளைஞர்களை கல்வியறிவுடையவராகவும் , திறமையாளர்களாக்குவதற்கான 
திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தவும் , செயல்படுத்தவும் , இளைஞர் 
களுக்கான உரிமைகளின் பாதுகாப்பினை அதிகப்படுத்துவதற்காகவும் ஒரு 
இளையோர் குழுவை உருவாக்குவதற்கும் அதனுடன் சம்பந்தப்பட்டதோ 
அல்லது தொடர்புடையதோவான காரியங்களுக்காக ஏற்பாடு செய்வதற்குரிய 
ஒரு அவசரச்சட்டம் . 


முன்னுரை - 2012 - ன் கேரள மாநில இளையோர் குழு அவசரச்சட்டம் 
( 2012 - ன் 49 ) 2012 ஆகஸ்ட் 18ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர 
அறிக்கை செய்யப்பட்டதாலும் ; 


2012 டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கி 2012 டிசம்பர் 21ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத் தொடரில் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டுவருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இல்லாததாலும் , தாம் 
துரிதநடவடிக்கை எடுக்கத்தேவையான சூழ்நிலைகள் நிலவிலுள்ளதென கேரள 
ஆளுநர் புரிந்துகொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 


அத்தியாயம் 1 

தொடக்கம் 
1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும். -- (1 ) இந்த அவசரச்சட்டம் 2013- ன் 
கேரள மாநில இளையோர்குழு அவசரச்சட்டம் என அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2012 நவம்பர் 1ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 

2 . விளக்கம் - (1) இந்த அவசரச்சட்டத்தில் சந்தர்ப்பம் பிற வகையில் 
தேவைப்படாதபட்சத்தில், 

( எ ) தலைவர் எனில் , குழுவின் தலைவர் என பொருள்படும் . 

( பி ) “ குழு " எனில் , பிரிவு 3- ன்படி உருவாக்கப்பட்ட கேரள மாநில 
இளையோர்குழு என பொருள்படும் . 

( C ) “ அரசு ” எனில் , கேரள அரசு என பொருள்படும் . 
( டி ) "உறுப்பினர் எனில் , குழுவின் ஒரு உறுப்பினர் என பொருள்படும் . 

( இ ) " நிர்ணயம் செய்யப்பட்ட " எனில் , இந்த அவசரச்சட்டத்தின்கீழ் 
உருவாக்கப்பட்ட சட்டங்களால் நிர்ணயம் செய்யப்பட்ட என பொருள்படும் . 


( எப் ) " இளையோர் எனில் , பதினெட்டு வயது முடிவடைந்ததும் 
ஆனால் நாற்பது வயது முடிவடையாததுமான ஒரு நபர் என பொருள்படும் . 


அத்தியாயம் II 


குழுவின் உருவாக்கம் 
3 . குழுவின் உருவாக்கம் . - (1 ) அரசு , இந்த அவசரச்சட்டம் ஆரம்பித்த 
பிறகு முடிந்தயளவு விரைவில் இந்த அவசரச்சட்டத்தின்கீழ் அளிக்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களை வினியோகிப்பதற்கும் , அதற்கு அளிக்கப்பட்ட பொறுப்புகளை 
நிர்வாகம் செய்வதற்காகவும் கேரள மாநில இளையோர் குழு என்ற பெயரில் 
ஒரு குழுவை உருவாக்கலாம் . 

( 2 ) குழுவில், 
( எ ) ஒரு தலைவரும் ; 

( பி ) பத்திற்கு மிகாத எண்ணிக்கையில் உள்ள உறுப்பினர்கள் இருக்க 
வேண்டியதும் , அதில் ஒரு நபர் மகளிரும் அட்டவணை சமுதாயம் அல்லது 
பழங்குடியினர் பிரிவிலுள்ள ஒரு நபரும் , ஒரு நபர் தகுதியுள்ள ஒரு சட்டத் 
தொழில் செய்பவராகவும் இருக்கவேண்டும் . 

( 3 ) குழுவிற்காக நியமனம் செய்யப்படும் தலைவர் மற்றும் , 
உறுப்பினர்கள் இளைஞர்களாக இருக்கவேண்டும் . 

( 4 ) தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அரசு நியமனம் செய்ய 
வேண்டும் . 

( 5 ) அரசு கூடுதல் செயலர் பதவிக்கு குறையாமல் பதவி வகிக்கும் 
அல்லது பதவியில் இருந்ததோவான ஒரு நபரை குழுவின் செயலராக அரசு 
நியமிக்க வேண்டும் . 

( 6 ) குழுவின் தலைமையிடம் திருவனந்தபுரமாக இருக்கவேண்டும் . 
4 . தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் அலுவல் காலவரம்பும் , சேவை 
நிபந்தனைகளும் . - (1) தலைமையர்களும் , உறுப்பினர்களும் அவர் அலுவலகப் 
பதவி பொறுப்பேற்ற தேதி முதல் மூன்று வருட காலத்திற்கு அலுவலர் 
பதவியில் பொறுப்பு வகிக்கலாம் . 

என்றாலும் , தலைவர் தன் பின்னவர்களை பிரிவு 3 - ன் நிபந்தனை 
களுக்கேற்ப நியமிக்கவும் , அலுவலகப்பதவி பொறுப்பேற்பவரோ அல்லது ஆறு 
மாதத்திற்கோ, எது முதலில் வருமோ அதுவரை அப்படிப்பட்ட அலுவலகப் 
பதவியில் தொடரலாம் . 


( 2 ) தலைவரோ, அல்லது உறுப்பினரோ எந்த நேரத்திலும் அரசிற்கு 
எழுத்துவடிவிலான கடிதம் எழுதி கையொப்பமிட்டு அலுவலகப்பதவியை 
இராஜினாமா செய்யலாம் . 

( 3 ) மரணம் , பதவி நீக்கம் செய்தல் , இராஜினாமா செய்தல் அல்லது 
பிற ஏதேனும் காரணங்களால் ஏற்படும் தலைவருடைய அல்லது உறுப்பினரின் 
எதிர்பாராத காலியிடம் புதிய நியமனம் மூலம் சரிசெய்ய வேண்டியதும் , 
அப்படி நியமிக்கப்படும் நபர் , எந்த நபரின் பதவி இடத்தில் நியமிக்கப் 
பட்டாரோ அந்த நபரின் காலவரம்பில் மீதமுள்ள காலயளவில் 
அலுவல் பொறுப்பில் தொடரவேண்டும் . 

( 4 ) அரசிற்கு , உத்தரவின்படி தலைவரோ அல்லது ஏதேனும் 
உறுப்பினரோ , அவர் , 

( எ ) ஒரு திவாலானவர் என தீர்ப்பு அளிக்கப்படவோ, அல்லது 

( பி ) அரசின் கருத்தில் ஒழுக்கக்கேடு உட்பட்ட ஒரு குற்றத்திற்கு 
குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு சிறைத்தண்டணைக்கு விதிக்கப்பட்டதோ , 
அல்லது 

( சி ) மனநிலை பாதித்தவராக ஒரு தகுதியுள்ள நீதிமன்றத்தால் 
தீர்ப்பளிக்கப்பட்டதோ , அல்லது 

( டி ) குழுவில் ஆஜராகாமல் இருப்பதற்கு அனுமதி வாங்காமல் 
குழுவின் தொடர்ந்த மூன்று கூட்டங்களில் ஆஜராகாமல் இருக்கவோ , 
அல்லது 

( இ ) பதவியிடத்தில் தொடர்வது இளைஞர்களின் விருப்பத்திற்கோ 
அல்லது பொது விருப்பத்திற்கோ தீமை விளைவிக்கும் விதம் தன் அலுவல் 
பதவியை தவறாக பயன்படுத்தியதாக அரசு புரிந்துகொள்ளும்போது , 
அலுவல் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம் ; 

என்றாலும் , இந்த உட்பிரிவின் கீழ் உள்ள எந்த ஒரு நபரையும் இந்த 
காரியத்தில் அவருக்கு கூறவேண்டியதை கூறுவதற்கு நியாயமான ஒரு வாய்ப்பு 
அளிக்காமல் பதவி நீக்கம் செய்யக்கூடாததாகும் . 

(5 ) தலைவர் அல்லது ஒரு உறுப்பினர் அவரின் இளைஞர் நிலை 
முடியும்போது அலுவல் பதவி முடிவடைவதாகும் . 

(6 ) தலைவர் அல்லது ஒரு உறுப்பினருக்கு இரண்டு முறைக்கு மேல் 
பதவிப்பொறுப்பேற்க தகுதி இராது . 

( 7 ) குழுவின் அன்றாட காரியங்களின் பொதுவான மேற்பார்வை , 
அறிவுரைகள் , ஆட்சி நிர்வாகம் போன்றவை தலைவரின் பொறுப்பாக 
இருப்பதுடன் , அவருக்கு பிற உறுப்பினர்கள் உதவி செய்யவும் வேண்டும் . 


( 8 ) தலைவராக இருப்பவர் அரசுச்செயலர் பதவியிலுள்ள ஒரு 
முழு நேர அலுவலராக இருக்கவேண்டியதும் நிர்ணயம் செய்யப்பட்ட 
ஊதியமும் , உதவித்தொகையும் அளிக்கப்படவும் வேண்டும் . 

(9 ) குழுவின் கூட்டங்களில் பங்கெடுப்பதற்காக உறுப்பினர்களுக்கு 
நிர்ணயிக்கப்பட்ட உதவித் தொகை மற்றும் இருப்புக்கட்டணம் 
அளிக்கப்படவும் வேண்டும் . 

5 . குழுவின் ஊழியர்கள் : - (1) குழுவின் சரியான முறையிலுள்ள செயல் 
பாட்டிற்கு தேவையான அலுவலர்களையும் பிற ஊழியர்களையும் குழுவிற்கு 
அரசு வழங்கவேண்டும் . 

( 2 ) குழுவின் தேவைக்காக நியமனம் செய்யப்படும் அலுவலர்களுக்கும் 
பிற ஊழியர்களுக்கும் , அளிக்க வேண்டிய ஊதியமும் , படிகளும் , சேவைகள் 
சம்பந்தப்பட்ட பிற நிபந்தனைகளும் ஏற்பாடுகளும் நிர்ணயிக்கப்படும்படி 
இருக்கவேண்டும் . 

6 . ஊதியமும் , படிகளும் நிர்வாக செலவுகளும் மானியத்தொகை 
களிலிருந்து அளிக்கப்படவேண்டும். -- தலைவருக்கு அளிக்க வேண்டிய ஊதியம் 
மற்றும் உதவித்தொகைகள் உறுப்பினர்களுக்கு அளிக்க வேண்டிய படிகள் 
அதாவது இருப்புக்கட்டணம் பிரிவு 5 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள அலுவலர்களுக்கும் 
பிற ஊழியர்களுக்கும் அளிக்க வேண்டிய ஊதியமும் , உதவித்தொகைகளுடன் 
ஓய்வூதியமும் உட்பட்ட நிர்வாகச்செலவுகளும் பிரிவு 12 - ன் துணைப்பிரிவு 
(1)- ல் குறிப்பிடப்பட்டுள்ள மானியங்களில் இருந்து அளிக்கவேண்டும் . 

7 . காலியிடங்கள் முதலானவை குழுவின் நடவடிக்கைகளை செல்லுபடி 
யாக்காமல் இராது : - குழுவின் எந்த ஒரு செயல்பாடுகளும் அல்லது நடவடிக் 
கைகளும் குழுவில் ஏதேனும் காலியிடங்கள் உள்ளதாலோ அல்லது 
அதன் உருவாக்கத்திற்கு ஏதேனும் குறைபாடுகள் உள்ள காரணங்களால் 
மட்டும் செல்லுபடியாக்காமல் இராது . 

8 . குழுவின் கூட்டங்கள் . - (1 ) தலைவருக்கு உகந்தது என தோன்றும் 
அப்படிப்பட்ட இடங்களிலும் , நேரங்களிலும் குழுவிற்கு கூட்டம் கூட்டவும் , 
குழுவிற்கு அதன் செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதிகாரம் உள்ளது 
ஆகும் . 

( 2 ) குழுவின் எல்லா ஆணைகளும் , தீர்மானங்களும் தலைமையரோ 
அல்லது இதற்காக குழு அதிகாரப்படுத்தும் எந்த ஒரு உறுப்பினரின் 
கையொப்புடன் அதிகாரப்படுத்தவும் , குழு உருவாக்கும் பிற ஆவணங்கள் 
செயலரோ அல்லது இதற்காக தலைமையர் அதிகாரப்படுத்தும் பிற ஏதேனும் 
அலுவலரின் கையொப்பத்துடன் நிறைவேற்றவும் வேண்டும் . 


( 3) குழு அதன் முன்புள்ள ஏதேனும் காரியங்களின் செயல்பாட்டுத் 
தேவைக்காக ஏதேனும் தனிப்பட்ட விஷயத்தை கருத்தில்கொள்வதற்காகவோ 
மேற்குறிப்பிட்ட செயல்களில் சிறப்பு அறிவுள்ள இரண்டிற்கு மிகாத 
நபர்களுக்கு அழைப்பு விடவும் , என்றாலும் , அவர்களுக்கு குழுவின் 
கூட்டங்களில் ஓட்டுரிமை இல்லாததும் ஆகும் . 


அத்தியாயம் III 


குழுவின் அதிகாரங்களும் , பொறுப்புகளும் 
9. குழுவின் பொறுப்புகள். - (1) இந்த அவசரச்சட்டத்தின் நிபந்தனைகளுக் 
குட்பட்டு , இளைஞர்களின் நலனுக்காக அறிவுரைகள் அளிப்பதற்கும் , 
உதவி செய்வதற்கும் , ஊக்கப்படுத்துவதற்கும் , மேம்படுத்துவதற்கும் அரசு அதற்கு 
அவ்வப்போது ஒப்படைக்கும் பொறுப்புகளை செயல்படுத்துவதும் குழுவின் 
கடமையாகும் . 

( 2 ) குழுவிற்கு அதன் நோக்கங்களுக்காக பின்வரும் பொறுப்புகளை 
செயல்படுத்தலாம் , அதாவது : 

( எ ) மாநிலத்தில் இளைஞர்களின் நலனை பாதுகாப்பவராக 
செயல்படுதல் ; 

( பி ) தொழிலின் பெருமையைக் குறித்து இளைஞர்களில் அறிவை 
உருவாக்கவும் மனதில் பதிய வைக்கவும் செய்தல் ; 

(C ) இளைஞர்களுக்கு மேம்பட்ட கல்விக்கும் , தொழில் வாய்ப்புகளை 
அடைவதற்காகவும் அரசுத்துறைகளை ஒருங்கிணைத்தல் ; 

( டி ) முழு திறனையும் மேம்பாட்டையும் அடைவதற்காக 
இளைஞர்களின் திறமையை விரிவுபடுத்தவும் , நேர்வழியில் கொண்டு செல்லவும் 
செய்தல் ; 

( இ ) இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் 
கொள்ளும் நல்ல வழிகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகவும் , 
ஊக்கப்படுத்தவும் , கல்வி சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளவும் 
செய்தல் ; 

( எப் ) இளைஞர்களில் , குறிப்பாக நலிவடைந்த பிரிவினர் மற்றும் 
பழங்குடியினர் பிரிவிலுள்ளவரின் சமூக , பொருளாதார வளர்ச்சிகளின் 
மேம்பாட்டு திட்ட நடவடிக்கைகளில் அரசிற்கு அறிவுரை வழங்குதல் ; 

( ஜி ) இளைஞர்களின் திறமையையும் , ஆற்றலையும் மேம்படுத்தி உயர் 
தரத்திலுள்ள நோக்கங்களை அடைவதற்கு தகுதியுள்ளவராக்குவதற்கு எல்லா 
நிலைகளிலுமுள்ள செயல்பாடுகளிலும் அவர்களுக்குரிய வாய்ப்புகளையும் , 
திறமையையும் கண்டடைதல் ; 


( எச் ) சங்கமல்லாத இளைஞர்கள் எதிர்கொள்ளும் தொழில் சார்ந்த 
துன்பங்களை கவனித்து அறிக்கை செய்தல் ; 

( ஐ ) இளைஞர்களின் உரிமைகள் மறுக்கப்படுவது சம்பந்தப்பட்ட 
புகார்களின் மீது விசாரணை நடத்தவும் அக்காரியத்தில் எடுக்க வேண்டிய 
நடவடிக்கைகள் குறித்து அரசிற்கு பரிந்துரை செய்யவும் ; 

( ஜெ ) அவ்வப்போது அதன் பரிசீலனைக்கு அனுப்பும் பிற காரியங்களில் 
அரசிற்கு அறிவுரை வழங்குதல் . 

10 . குழுவின் அதிகாரங்கள். - (1 ) குழுவிற்கு அதன் பொறுப்புகளை நிறை 
வேற்றும் தேவைக்காக , 

( எ ) அரசின் அனுமதியுடன் ஏதேனும் அரசு அலுவலரின் ; அல்லது 

( பி ) அரசு உடமையிலுள்ள மாநகராட்சிகளோ உள்ளாட்சி அதிகாரி 
களோ ஏதேனும் அலுவலரின் அப்படியுள்ள மாநகராட்சியின் அல்லது 
உள்ளாட்சி அதிகாரியின் அனுமதியுடனும் அரசின் ஒப்புதலுடனும் , 
சேவைகளை உபயோகப்படுத்தலாம் . 

(2 ) குழுவின் , பிரிவு 9 - ன் படியுள்ள அதன் பொறுப்புகளை நிர்வாகம் 
செய்யும்போது பின்வரும் காரியங்கள் சம்பந்தப்பட்டு 1908 - ன் உரிமையியல் 
விசாரணை முறை தொகுப்புச்சட்டத்தின் (1908 - ன் 5ஆம் மத்தியச்சட்டம் ) கீழ் 
ஒரு வழக்கு விசாரணை செய்யும் ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்குரிய எல்லா 
அதிகாரங்களும் இருக்கும் , அதாவது : 

( எ ) ஏதேனும் நபருக்கு அழைப்புவிடுவதற்கும் ஆஜராவதை உறுதி 
செய்வதற்கும் , வாக்குறுதியின் மீது விவரிக்கவும் ; 

( பி ) ஏதேனும் ஆவணங்கள் கண்டெடுப்பதற்கும் ஆஜராக்குவதற்கும் 
தேவைப்படுவதற்கும் ; 

( சி ) வாக்குறுதியின் மீது சான்றுகளை ஏற்றுக்கொள்ளவும் ; 

( டி ) ஏதேனும் நீதிமன்றத்தில் இருந்தோ அல்லது அலுவலகத்தில் 
இருந்தோ ஏதேனும் பொது ஆவணங்களோ அல்லது அதன் நகல்களோ 
தேவைப்படுவதற்கும் ; 

( இ ) சாட்சிகளை விவரிப்பதற்கும் , ஆவணங்களை பரிசோதனை 
செய்வதற்கும் குழுக்களை நியமனம் செய்வதற்கும் ; 

( எப் ) நிர்ணயிக்கப்படுகின்ற பிற ஏதேனும் காரியங்களுக்கும் . 

( 3 ) பிரிவு 9 - ன் கீழ் விசாரணை நடத்தும் போது குழு எல்லா 
கட்சிகளுக்கும் சொந்தமாகவோ அல்லது அதிகாரப்படுத்திய பிரதிநிதி 
மூலமாகவோ அவரின் கருத்தினை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பினை 
வழங்கவேண்டும் . 


( 4 ) இந்த அவசரச்சட்டத்தின்கீழ் நடத்திய எந்த ஒரு விசாரணையிலும் 
குழுவின் தீர்மானங்கள் அதன் பரிந்துரையுடன் தகுந்த நடவடிக்கையோ 
அல்லது வழக்கில் ஏற்பட்ட கட்சியின் தீர்வுக்காக அரசிற்கு அளிக்கவேண்டும் . 

11 . குழுவிற்கான நன்கொடைகள் , பங்களிப்பு முதலானவை. - குழுவிற்கு 
அரசின் முன் அனுமதியுடன் அரசு இக்காரியத்தில் குறிப்பிடும் வரையறை 
அரசின் முன் அது 
களுக்கும் , நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு பலவகையிலுள்ள இலக்கியம் , கலாச்சாரம் , 
விளையாட்டு போன்ற துறைகளில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக 
அறக்கொடைகளை உருவாக்குவதற்காகவும் பரிசுகள் வழங்குவதற்கும் ஏதேனும் 
சங்கத்திலிருந்தோ , நபரில் இருந்தோ நன்கொடையாகவோ, பங்குத்தொகை 
யாகவோ , பிற ஏதேனும் பெயரிலோ பணம் பெற்றுக்கொள்ளலாம் . 


அத்தியாயம் IV 
நிதி , கணக்குகள் மற்றும் தணிக்கை 
12 . அரசிற்குரிய மானியங்கள் : - (1) அரசு , சட்டப்பேரவையில் இதற்காக 
சட்டப்படி நிதி ஒதுக்கீடு செய்த பிறகு இந்த அவசரச்சட்டத்தின் தேவைக்காக 
அரசு பொருத்தமென கருதும் அத்தகைய தொகை மானியமாக குழவிற்கு 
அளிக்கவேண்டியதாகும் . 

( 2 ) குழுவிற்கு இந்த அவசரச்சட்டத்தின்கீழ் உள்ள பொறுப்புகளை 
நிர்வாகம் செய்வதற்கு தேவை என கருதும்படியான தொகை மானியத்தில் 
இருந்து செலவு செய்வதற்கும் , அப்படிப்பட்ட தொகை துணைப்பிரிவு (1)- ல் 
குறிப்பிடப்பட்டுள்ள மானியத்தில் இருந்து அளிக்கவேண்டிய செலவாக 
கருதப்படவேண்டும் . 

13. கணக்குகளும் தணிக்கை செய்தலும். - (1 ) குழு சரியான கணக்குகள் 
மற்றும் முக்கிய ஆவணங்களையும் பாதுகாக்க வேண்டியதும் மாநில 
கணக்காய்வுத் தலைவருடன் கூடி ஆலோசித்து நிர்ணயிக்கலாமெனும் ஒரு 
படிவத்தில் கணக்குகளின் ஒரு வருட அறிக்கை தயாராக்கவும் வேண்டும் . 

(2 ) குழுவின் கணக்குகள் , மாநில கணக்காய்வுத் தலைவர் வருடந்தோறும் 
தணிக்கை செய்ய வேண்டியதும் , அப்படிப்பட்ட தணிக்கை சம்பந்தப்பட்டு 
உருவாகும் செலவு குழுவின் மாநில கணக்காய்வுத் தலைவருக்கு அளிக்கவும் 
வேண்டும் . 

( 3) கணக்காய்வு தலைவருக்கும் , இந்த அவசரச்சட்டத்தின்கீழ் குழுவின் 
கணக்குகளின் தணிக்கை , சம்பந்தப்பட்டு அவர் நியமிக்கும் எந்த ஒரு நபருக்கும் , 
சாதாரணமாக மாநில கணக்காய்வுத் தலைவருக்கு , அரசு கணக்குகளை 
தணிக்கை செய்யும்போதுள்ள அதே அதிகாரங்களும் சிறப்பு உரிமைகளும் 
இருப்பதும் , மேலும் புத்தகங்களும் , கணக்குகளும் சம்பந்தப்பட்ட பற்றுச்சீட்டு 
களும் , பிற ஆவணங்களும் , காகிதங்களும் ஆஜராக்குவதற்கு தேவைப்படவும் 
குழுவின் எந்த ஒரு அலுவலகத்தையும் பரிசோதனை செய்வதற்குரிய 
அதிகாரமும் உள்ளதாகும் . 


( 4) மாநில கணக்காய்வு தலைவரோ , அவர் இந்த தேவைக்காக நியமித்த 
பிற ஏதேனும் நபரோ சாட்சியம் செய்தபடியான குழுவின் கணக்குகள் , அதன் 
மீதுள்ள தணிக்கை அறிக்கை உட்பட குழு வருடந்தோறும் அரசிற்கு அனுப்பி 
கொடுக்க வேண்டியதும் , அரசு அது கிடைத்த தேதி முதல் ஆறுமாத காலத் 
திற்குள் தணிக்கை அறிக்கையை சட்டப்பேரவை முன்பு தாக்கல் செய்யவும் 
வேண்டும் . 

14 குழுவின் ஆண்டறிக்கை . -- (1 ) குழு , ஒவ்வொரு நிதி வருடமும் , 
முடிவடைந்த பிறகு முடிந்த அளவு விரைவில் நிர்ணயிக்கப்படுகின்ற அப்படிப் 
பட்ட படிவத்திலும் , அப்படியுள்ள தேதியிலும் , ஒவ்வொரு நிதிவருடத்திலும் , 
முந்தைய நிதி ஆண்டில் செய்யப்பட்ட செயல்கள் மற்றும் நடைமுறைகளின் 
முழு விவரங்கள் காட்டும் ஒரு வருடாந்திர அறிக்கை , இளைஞர்களின் 
தகுநிலை விவரங்கள் உட்பட அரசிற்கு சமர்ப்பிக்கவும் வேண்டும் . 

(2 ) துணைப்பிரிவு (1)- ன்படி கிடைத்த அறிக்கையின் ஒரு நகல் 
அரசிற்கு அது கிடைத்த பிறகு ஆறுமாதத்திற்குள் சட்டசபை முன்பு தாக்கல் 
செய்யவும் வேண்டும் . 


அத்தியாயம் V 


பலவகை 


15 . நன்னம்பிக்கையுடன் எடுத்த நடவடிக்கைகளுக்குப் பாதுகாப்பு : - இந்த 
அவசரச்சட்டப்படி நன்னம்பிக்கையுடன் செய்ததோ, செய்வதற்கு எண்ணியதோ 
ஆன ஏதேனும் காரியம் சம்பந்தப்பட்டு குழுவோ, தலைமையரோ எந்த ஒரு 
உறுப்பினருக்கோ , செயலருக்கோ குழுவின் பரிந்துரையின்படி செயல்படும் 
குழுவின் எந்த ஒரு அலுவலருக்கோ பிற ஏதேனும் ஊழியருக்கோ எதிராக 
எந்த ஒரு வழக்குகளோ , தண்டனை நடவடிக்கையோ, பிற சட்ட நடவடிக்கை 
களோ நிலைநிற்காது . 

16 . குழுவின் தலை மையரும் , உறுப்பினர்களும் , செயலரும் , 
அலுவலர்களும் , அரசு பணியாளராக இருக்கவேண்டும் . - - குழுவின் தலைமையர் , 
உறுப்பினர்கள் , செயலர்கள் , அலுவலர்களும் ஊழியர்களும் , 1860 - ன் இந்திய 
தண்ட னைச் சட்டம் (1860 - ன் 45 ஆம் மத்தியச்சட்டம் ) பிரிவு 21 - ன் 
பொருளுக்குள் வரும் அரசு பணியாளர்களாக கருதப்படவேண்டும் . 

17 . தடைசெய்யாத பிற சட்டங்களின் உபயோகம் . -- இந்த அவசரச் 
சட்டத்தின் நிபந்தனைகள் தற்போது அமலில் இருக்கும் ஏதேனும் சட்டத்திற்கு 
புறம்பாகவும் அதற்கு களங்கம் ஏற்படுத்தாமலும் இருக்கவேண்டும் . 

18. சட்டங்கள் உருவாக்குவதற்குரிய அதிகாரம் . --(1) அரசிற்கு , அரசிதழ் 
அறிக்கை வழியாக இந்த அவசரச்சட்டத்தின் நிபந்தனைகளை நடைமுறைப் 
படுத்துவதற்காக சட்டங்கள் உருவாக்கலாம் . 


10 


( 2 ) சிறப்பாக , மேற்குறிப்பிட்ட அதிகாரத்தின் பொது கருத்துகளுக்கு 
தீங்கு வராமல் அப்படியுள்ள சட்டங்களில் பின்வரும் எல்லாமோ , ஏதேனும் 
காரியங்களுக்காக ஏற்பாடுகள் செய்யலாம் , அதாவது: 

( எ ) தலைமையருக்கு அளிக்க வேண்டிய ஊதியமும் , உதவித்தொகையும் 
சேவைகள் சம்பந்தப்பட்ட பிற நிபந்தனைகளும் , ஏற்பாடுகளும் உறுப்பினர் 
களுக்கு அளிக்க வேண்டிய உதவித்தொகையும் , இருப்புக்கட்டணமும் ; 

( பி ) பிரிவு 10- ன் துணைப்பிரிவு (1)- ன் உட்பிரிவு ( எ ) மற்றும் ( பி ) - ன் 
கீழ் அலுவலில் ஈடுபடுகின்ற பிற அலுவலர்களுக்கு அளிக்க வேண்டிய உதவித் 
தொகைகளும் பிற அனுகூலங்களும் ; 

( சி ) குழுவின் கூட்டத்திற்கு அழைப்பு விடவும் , செயல்படுத்தவும் , 
கூட்டத்தின் கோரவும் ; 

( டி ) குழுவின் செயலரின் அதிகாரங்களும் , பொறுப்புகளும் ; 
( இ ) பராமரிக்க வேண்டிய வருட கணக்கு அறிக்கையின் படிவம் ; 
( எஃப் ) தயாராக்க வேண்டிய ஆண்டறிக்கையின் படிவம் ; 

( ஜி ) நிர்ணயம் செய்ய வேண்டியதோ நிர்ணயிக்கப்பட வேண்டியதோ 
ஆன பிற ஏதேனும் காரியம் ; 

( 3 ) இந்த அவசரச்சட்டத்தின்கீழ் உருவாக்கிய எந்த ஒரு சட்டமும் 
அது உருவாக்கிய பிறகு , முடிந்த அளவு விரைவில் சட்டப்பேரவை கூட்டத் 
தொடரில் இருக்கும்போது அதற்கு முன்பு , ஒரு கூட்டத்தொடரிலோ, தொடர்ந் 
துள்ள இரண்டு கூட்டத்தொடரிலோ உட்படுகின்ற , மொத்தம் பதினான்கு 
நாட்களுக்கு வைக்கவேண்டியதும் , அதன்படி அது எந்த கூட்டத்தொடரில் 
வைக்கப்படுகின்றதோ அந்த கூட்டத்தொடரோ தொடர்ந்து வரும் கூட்டத் 
தொடர்களோ முடிவடையும் முன்பு சட்டப்பேரவை மேற்குறிப்பிட்ட சட்டத்தில் 
ஏதேனும் மாற்றங்களை ஏற்படுத்தவோ அல்லது அந்தச் சட்டம் உருவாக்க 
வேண்டியதில்லை என முடிவெடுக்கவோ செய்யும்போது , அந்த சட்டத்திற்கு 
அதற்குப்பிறகு , அந்தந்த செயல்களைப்போல் , அப்படி மாற்றம் செய்யப்பட்ட 
உருவத்தில் மட்டும் அமலில் இருக்கவோ அல்லது எந்த ஒரு அமலிலும் 
இல்லாமல் இருக்கவோ செய்யும் . எனினும் , அப்படியுள்ள ஏதேனும் 
உருவமாற்றமோ, இரத்து செய்தலோ அந்த சட்டப்படி முன்பு செய்த 
ஏதேனும் காரியங்களின் செல்லுபடியாதலுக்கு இழிவு ஏற்படாத விதத்தில் 
இருக்கவேண்டும் . 

19. இடர்களை நீக்கம் செய்வதற்குரிய அதிகாரம். --(1) இந்த அவசரச் 
சட்டத்தின் நடைமுறைகளை செயல்படுத்துவதற்கு ஏதேனும் இடர்கள் 
உருவாகும்போது , அரசிற்கு , அரசிதழ் , அறிக்கை வெளியிட்ட உத்தரவின்படி , 


11 


அத்தகைய இடர்களை நீக்கம் செய்வதற்காக தேவையென்றோ , பொருத்த 
மென்றோ அதற்கு தோன்றியதும் , இந்த சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு 
முரண்பாடு அல்லாத நிபந்தனைகளை உருவாக்கவும் வேண்டும் . 

எனினும் , அப்படிப்பட்ட எந்த ஒரு ஆணையும் இந்த அவசரச்சட்டம் 
தொடங்கிய தேதி முதல் இரண்டு வருட காலத்திற்கு பிறகு வெளியிடுதல் 
கூடாது . 


( 2 ) இந்த பிரிவின்கீழ் வெளியிடப்பட்ட ஒவ்வொரு ஆணையும் அது 
வெளியிடப்பட்ட பிறகு , முடிந்த அளவு விரைவில் சட்டப்பேரவை முன்பு 
வைக்கவேண்டும் . 

20 . இரத்தாதலும் தவிர்ப்பும் - (1) 2012- ன் கேரள மாநில இளையோர் குழு 
அவசரச்சட்டம் ( 2012- ன் 49 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தின்படி செய்த ஏதேனும் செயலோ , எடுத்த ஏதேனும் 
நடவடிக்கையோ இந்த அவசரச்சட்டத்தின் செய்ததாகவோ எடுத்ததாகவோ 
கருதப்படவேண்டும் . 


எச் . ஆர் . பரத்வாஜ், 

ஆளுநர் . 


